Kerala Gazette No . 27 dated 8th July , 2014 . 
PART I 


Section iii 


GOVERS 


தேவம் 


IYMENT OF 


KERALA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஜி ) துறை 
அறிக்கை 

2013 அக்டோபர் 31 
எண் 11765 / ச . இ . ஜி . 2 / 2012 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , 

1935 கார்த்திகா 9. 


2013 அக்டோபர் 30ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை சிறப்புச்செயலர் . 


2013 - ன் அவசரச்சட்டம் எண் 54 


2013 - ன் கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 
( நூலக குழுமங்கள் தொடர்பான அதிக பொறுப்புகள் ) 

அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்திநான்காவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

நூலக குழுமங்களின் கீழுள்ள செயல்பாடுகளை பொறுத்து கேரள 
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மேலும் பல கூடுதல் பொறுப்புகள் வினியோகிப்பதற்கு 
ஒப்பந்தம் செய்வதற்கான ஒரு அவசரச்சட்டம் 


முன்னுரை - நூலக குழுமங்களின் கீழுள்ள செயல்பாடுகள் தொடர்பாக 
கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மேலும் பல கூடுதல் 
பொறுப்புகள் வினியோகிப்பதற்கு வகை செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப் பேரவை கூட்டத் தொடரில் இல்லாமல் 
இருப்பதாலும் , தாம் துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது 
உள்ளதென கேரள ஆளுநர் புரிந்துகொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213- வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1) - ஆல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்த அவசரச்சட்டம் 2013 - ன் 
கேரள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ( நூலக குழுமங்களைச் சார்ந்த அதிக 
பொறுப்புகள் ) அவசரச்சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

(2 ) இது , அரசு அரசிதழ் அறிக்கை வழியாக அரசு நிர்ணயம் செய்யும் 
தேதியில் அமலுக்கு வரும் . 


2 . விளக்கங்கள் . - இந்த அவசரச்சட்டத்தில் சந்தர்ப்பம் பிற வகையில் 
தேவைப்படாத பட்சத்தில் , -- 

( எ ) " அரசு " எனில் கேரள அரசு என பொருள்படும் ; 

( பி ) " நூலக குழுமம் எனில் 1989 - ன் கேரள பப்ளிக் லைப்பறறீஸ் 
( கேரள கிரந்தசாலை சங்கம் ) சட்டத்தின் ( 1989- ன் 15 ) முறையே 3வது பிரிவும் 
10வது பிரிவும் 18வது பிரிவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள 
மாநில நூலக குழுமங்களும் மாவட்ட நூலக குழுமங்களும் தாலுகா 
குழுமங்களும் என்று பொருள்படும் ; 

(சி ) “ நிர்ணயம் செய்யப்பட்ட " என்றால் இந்த அவசரச்சட்டத்தின்கீழ் 
உருவாக்கப்பட்ட சட்டங்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட என்று 
பொருள்படும் ; 

( டி ) " பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்றால் கேரள பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷன் என்று பொருள்படும் ; 

( இ ) " சர்வீசுகள் என்றால் நூலக குழுமங்களுக்கு கீழுள்ள சர்வீசுகள் 
என்று பொருள்படும் ; 

3 . பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் பொறுப்புகள் . -- (1 ) மாநில நூலக 
குழுமத்திற்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் , 

( எ ) நூலக குழுமத்திலுள்ள அலுவலர்களினுடையவும் 
ஊழியர்களுடையவும் பணி நியமனத்துடன் சார்ந்த எல்லா காரியங்கள் 
தொடர்பாகவும் ; 


3 


( பி ) நூலக குழுவிலுள்ள பணி நியமனங்களுக்கு நேரிடையாகவுள்ள 
நியமனம் வழி நியமனம் நடத்துவதற்கு அனுசரிக்க வேண்டிய தத்துவங்களை 
மேலும் அப்படிப்பட்ட நியமனங்களுக்குமான விண்ணப்பத்தாரர்களுடைய 
தகுதி சம்பந்தப்பட்டும் , கலந்தாலோசனை செய்யலாம் . 

(2 ) துணைப்பிரிவு (1)- ன் படியுள்ள ஒரு காரியத்தில் பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனுடன் சேர்ந்து ஆலோசனை செய்கின்ற காரியத்தில் கமிஷன் அந்த 
காரியத்தில் மாநில நூலக குழுமத்திற்கு அறிவுரை அளிக்கவேண்டும் . 

( 3 ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் மாநில நூலக குழுமங்களுக்கும் 
இடையில் துணைப்பிரிவு (1)- ன்படி உள்ள ஒரு காரியத்தில் ஏதேனும் கருத்து 
வேறுபாடு உள்ள பட்சத்தில் மாநில நூலக குழுமம் அந்த காரியம் 
அரசாங்கத்திற்கு அனுப்பவேண்டியதும் , அதன் மீதான அரசாங்கத்தின் முடிவு 
இறுதியானதாகவும் இருக்கும் . 

ஆனால் , அரசாங்கம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனின் ஆலோசனைக்கு 
எதிராக ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்பு அந்த காரியம் பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனுக்கு அனுப்பப்பட வேண்டியதாகும் . 


4 . சட்டங்கள் உருவாக்குவதற்கான அதிகாரம் .- (1) அரசாங்கத்திற்கு இந்த 
அவசரச்சட்டத்தின் நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக பப்ளிக் சர்வீஸ் 
கமிஷனுடனும் மாநில நூலக குழுமங்களுடனும் கலந்தாலோசித்து , சட்டங்கள் 
உருவாக்கலாம் ; 

(2 ) குறிப்பாக , மேற்குறிப்பிட்ட அதிகாரத்தினுடைய தன்மைக்கு தீங்கு 
ஏற்படாமலும் அப்படியுள்ள சட்டங்களில் , -- 

( எ ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசிப்பதற்கு மாநில 
நூலக குழுமம் அனுசரிக்க வேண்டிய அணுகுமுறைக்கு , 

( பி ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசிக்கும் எண்ணத்திற்கு 
ஏற்புடையதோ அல்லது தேவையானதோ ஆன ஏதேனும் காரியத்திற்கு ; 

(சி ) பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடன் கலந்தாலோசிக்காமல் எடுக்க 
வேண்டிய ஏதேனும் காரியத்திற்கு ஏற்பாடு செய்யவேண்டியதாகும் ; 

( 3 ) இந்த அவசரச்சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட எந்த ஒரு 
சட்டமும் அது உருவாக்கியதன் பிறகு மிக விரைவாக , சட்டசபை கூட்டத்தில் 
இருக்கும்போது சபை முன்பாக ஒரு கூட்டத்திலோ தொடரான இரண்டு 
கூட்டங்களிலோ உள்ள மொத்தம் பதினான்கு நாட்களுக்கு வைக்கப்பட 
வேண்டியதும் அவ்வாறு அது எந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறதோ 


அந்த கூட்டம் முடிவடைவதற்கு முன்பாக சட்டசபை சட்டத்தின் ஏதேனும் 
திருத்தல் வரவோ , அந்த சட்டம் உருவாக்க வேண்டாம் என்று 
தீர்மானிக்கவோ செய்கின்ற வேளையில் அந்த சட்டத்திற்கு அதற்கு பிறகு 
அதது செயல்போல உருவமாற்றம் செய்யப்பட்ட வடிவத்தில் மட்டும் 
நடைமுறையில் இருக்கவோ , எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் போகவோ 
செய்கின்றதுமாகும் என்றாலும் முன்னால் செய்த ஏதேனும் செயல்களின் 
செயல்பாட்டிற்கு தடைவராத முறையிலாக இருக்கவேண்டும் . 


நிகில் குமார் , 


ஆளுநர் . 


